டூ [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs.4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 2] CHENNAI, WEDNESDAY, JANUARY 10, 2024 
Margazhi 25, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. Pages. 


HOME DEPARTMENT Motor Vehicles Act.--Constitution of Additional 
District Court/Sub Courts as Motor Accident 


Tamil Nadu Civil Courts Act and the code of Claims Tribunals and appointment of the 


Criminal Procedure.--Constitution of a District Presiding Officers of the said Courts as 
and Sessions Court at Tirupathur by converting Members of the Motor Accident Claim 
existing Additional District Court, Tirupathur Tribunals to deal with MCOP Cases .. ல்‌ 14 
and constitution of a District and Sessions 
Court at Ranipet ன்‌ ன்‌ ப ப 10-12 தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டுத்‌ துறை 


Code of Criminal Procedure.--Establishment of 
Chief Judicial Magistrate Courts at Ranipet 
and Tirupathur.. = ள்‌ ன ட 12 Labour Courts for Adjudications ல்‌ 17-18 


Industrial Tribunal for Adjudications = 14-17 


Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act.--M/s. Sri 
Kandhan Nagar, Patlur Nallroad, Anthiyur, 
Erode District... 7 Pe = ன்‌ 12-13 


D.T.P.—ll-2 (2)—1 [9] 


10 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Constitution of a District and Sessions Court at Tirupathur 
by converting existing Additional District Court, Tirupathur 
and constitution of a District and Sessions Court at 
Ranipet under the Tamil Nadu Civil Courts Act, and 
the Code of Criminal Procedure. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-lll), 8th December 2023, 
SMSO 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/18/2024.—In exercise of the powers conferred 
by Section 3 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central 
Act Ill of 1873), the Governor of Tamil Nadu hereby establishes 
a District Court at Ranipet, and establishes a District Court at 
Tirupathur by converting the existing Additional District Court 
at Tirupathur. 


NOTIFICATION-II. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-lll), 8th December 2023, 
SMSO 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/19/2024.—In exercise of the powers conferred 
by Section 3 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central 
Act Ill of 1873), the Governor of Tamil Nadu, hereby fixes the 
number of District Courts in the cadre of District Judge to be 
established for Ranipet District as two and for Tirupathur 
District as one and also alters the number of District Courts in 
the cadre of District Judge for Vellore District as five with effect 
from the date on which the District Judge, Ranipet and District 
Judge, Tirupathur assume charge of the respective Courts. 


NOTIFICATION-III. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
கார்த்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/20/2024.—In exercise of the powers 
confered by Section 4 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 
(Central Act Ill of 1873), and in supersession of all the previous 
notifications on the subject, the Governor of Tamil Nadu, after 
consultation with the High Court, Madras, hereby fixes the 
number of Subordinate Judges and District Munsifs for Vellore, 
Ranipet and Tirupathur Districts, as specified in the Table 
below, with effect from the date on which the District Judge, 
Ranipet and District Judge, Tirupathur assume charge of the 
respective Courts :- 

THE TABLE 


Number of 
District Munsifs 


Number of 
Subordinate Judges 


Name of the 
District 


(1) (2) (3) 


NOTIFICATION-IV. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
காரத்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவார ஆண்டு-2024,] 


No. ॥(2)/10/21/2024.- | exercise of the powers 
conferred by Section 5 of the Tamil Nadu Civil Courts Act, 
1873 (Central Act Ill of 1873), the Governor of Tamil Nadu, 
hereby fixes Ranipet as the place at which the District Court 
of Ranipet shall be held with effect from the date on which the 
District Judge, Ranipet assumes charge of that Court. 


NOTIFICATION-V. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
காரத்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. II(2)/HO/22/2024.—In exercise of the powers conferred 
by Section 5 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 
(Central Act III of 1873), the Governor of Tamil Nadu, hereby 
fixes Tirupathur as the place at which the District Court of 
Tirupathur shall be held with effect from the date on which the 
District Judge, Tirupathur assumes charge of that Court. 


NOTIFICATION-VI. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
SIGS 22, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/23/2024.—In exercise of the powers conferred 
by section 10 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central 
Act Ill of 1873) and in supersession of all previous Notifications 
on the subject, the Governor of Tamil Nadu hereby fixes the local 
limits of the jurisdiction of the District Courts, Vellore, Ranipet 
and Tirupathur, comprising the revenue taluks, as specified in 
the Table below, with effect from the date on which the District 
Judge, Ranipet and District Judge, Tirupathur assume charge 
of the respective Courts :- 


THE TABLE 


Local limits 
Comprising Revenue 
Taluks 

(2) (3) 


District Court, Vellore 


Name of the 
Court 


(1) Vellore 
(2) Gudiyatham 


) 
) 
(3) Katpadi 
(4) Anaicut 
(5) Pernambut 
(6) K.V.Kuppam 


District Court, Ranipet | (1) Arcot 
(2) Walajapet 
(3) Arakkonam 
(4) Nemili 
(5) Sholinghur 
(6) Kalavai 
District Court, (1) Tirupathur 
Tirupathur (2) Vaniyambadi 
(3) Ambur 
(4) Natrampalli 


Jan. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


11 


NOTIFICATION-VII. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
கார்த்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/24/2024.—In exercise of the powers conferred 
by Section 10 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central 
Act Ill of 1873) and in supersession of all previous notifications 
on the subject, the Governor of Tamil Nadu hereby fixes the local 
limits of the Subordinate Judge's Courts of Vellore, Ranipet and 
Tirupathur Districts, as specified in the Table below, with effect 
from the date on which the District Judge, Ranipet and District 


3. | Tirupathur 


Subordinate 
Judge's Courts 
of Tirupathur 


Motor 
Accidents 
Claims 
Tribunal, 
Tirupathur 


Subordinate 
Judge's 
Court of 


Over the District 
Munsif Courts at 
Tirupathur. 


Arising out of the 
territorial jurisdiction 
of Tirupathur 


Over the District 
Munsif Court at 
Vaniyambadi. 


Judge, Tirupathur assume charge of the respective Courts:- 


Name of 
the 
District 


aie 


THE TABLE 


Name of the 
Court 


(3) 
Subordinate 
Judge's Courts 
of Vellore 


Special 
Subordinate 
Judge's Court 
(to deal 

with LAOP 
cases), Vellore 


Subordinate 
Judge's Court 
of Katpadi 


Subordinate 
Judge's Court 
of Gudiyatham 


Subordinate 
Judge's Courts 
of Ranipet. 


Subordinate 
Judge's Court 
of Arakkonam. 


Special 
Subordinate 
Judge's Court 
(to deal 

with LAOP 
cases), 
Arakkonam 


Local limits 


Over the District 
Munsif Courts at 
Vellore. 


Within the local limits 
of Vellore District. 


the District 
Court at 


Over 
Munsif 
Katpadi. 


Over the District 
Munsif Court at 
Gudiyatham. 


Over the District 
Munsif-cum- Judicial 
Magistrate 

Courts at Ranipet, 
Arcot and District 
Munsif-cum-Judicial 
Magistrate Court 
No.1 at Walajapet. 


Over the District 
Munsif Courts at 
Sholinghur and 
Arakkonam. 


Within the local 
limits of 
Arakkonam and 
Walajapet Taluks 


Vaniyambadi 


Subordinate 
Judge's 
Court of 
Ambur 


Over the Principal 
District Munsif Court 
and Additional 
District Munsif-cum- 
Judicial Magistrate 
Court at Ambur. 


NOTIFICATION-VIII. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
கார்த்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. II(2)/HO/25/2024.—In exercise of the powers conferred 
by sub-section (1) of Section 7 of the Code of Criminal 
Procedure, 1973 (Central Act 2 of 1974), the Governor of 
Tamil Nadu hereby directs that Ranipet Sessions Division shall 
consist of the entire Revenue District of Ranipet and Tirupathur 
Sessions Division shall consist of entire Revene District of 
Tirupathur with effect from the date on which the District Judge, 
Ranipet and District Judge, Tirupathur assume charge of the 
respective Courts. 


NOTIFICATION-IX. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
SIGS 22, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. II(2)/HO/26/2024.—In exercise of the powers conferred 
by sub-section (2) of Section 7 of the Code of Criminal 
Procedure, 1973 (Central Act 2 of 1974), the Governor of 
Tamil Nadu, after consultation with the High Court, Madras, 
hereby alters the limits of the Vellore Sessions Division and 
defines the limits of the Ranipet Sessions Division and 
Tirupathur Sessions Division as specified in the Table below, 
with effect from the date on which the Sessions Judge, 
Ranipet and Sessions Judge, Tirupathur assume charge of the 
respective Courts :- 


THE TABLE 


Local limits 
Comprising Revenue 
Taluks 

(2) (3) 


Name of the 
Sessions Division 


Vellore 


Vellore 1 
2) Gudiyatham 


(3) Katpadi 
(4) Anaicut 
(5) Pernambut 
(6) K.V.Kuppam 


12 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


Ranipet 


(1) Arcot 
(2) Walajapet 


) 
) 
) 
) 
) 
) 


(3) Arakkonam 
(4) Nemili 
(5) Sholinghur 
(6) Kalavai 


Tirupathur (1) Tirupathur 
(2) Vaniyambadi 
(3) Ambur 
(4) Natrampalli 


NOTIFICATION-X. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-Ill), 8th December 2023, 
கார்த்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. II(2)/HO/27/2024.—In exercise of the powers conferred 
by sub-section (1) of Section 9 of the Code of Criminal 
Procedure, 1973 (Central Act 2 of 1974), the Governor of 
Tamil Nadu, hereby establishes a Court of Sessions for the 
Ranipet Sessions Division and a Court of Sessions for the 
Tirupathur Sessions Division with effect from the date on which 
the Sessions Judge, Ranipet and Sessions Judge, Tirupathur 
assume charge of the respective Courts :- 


NOTIFICATION-XI. 


[G.O. Ms. No. 647, Home (Courts-lll), 8th December 2023, 
காரத்திகை 22, சோபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. 1I(2)/HO/28/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 57 of the Provincial 
Insolvency Act, 1920 (Central Act V of 1920), the Governor of 
Tamil Nadu, hereby appoints the present Official Receiver, 
Vellore District as the Official Receiver for Ranipet District and 
Tirupathur District also until the appointment of a separate 
Official Receiver for Ranipet District and Tirupathur District. 


Establishment of Chief Judicial Magistrate Courts at 
Ranipet and Tirupathur under the Code of Criminal 
Procedure. 


[G.O. Ms. No. 648, Home (Courts./Il), 8th December 2023, 
கார்த்திகை 22, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2024.] 


No. II(2)/HO/29/2024.—In exercise of the powers conferred 
by sub-section (1) of Section 11 of the Code of Criminal 
Procedure, 1973 (Central Act 2 of 1974), the Governor of 
Tamil Nadu, after consultation with the High Court, Madras, 
hereby establishes a Court of Judicial Magistrate at Ranipet 
in Ranipet District and a Court of Judicial Magistrate at 
Tirupathur in Tirupathur District. 


M/s. Sri Kandhan Nagar, Patlur Nallroad, Anthiyur, Erode 
District under the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments) Act. 


No. II(2)/HO/30/2024.— 


[Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997 (Tamil Nadu 
Act 44 of 1997) - M/s. Sri Kandhan Nagar, Patlur 
Nallroad, Anthiyur, Erode District - Default in 
return of deposits by the Financial Establishment - 
Ad-interim order attaching the immovable properties of 
the said financial establishment under Section 3 of the 
said Act - Orders - Issued.] 


The following Government Order is Published:- 


[G.O. Ms. No. 643, Home (Police - XIX), 7th December 2023, 
கார்த்திகை 21, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024.] 


௩௨௨; 
From the Additional Director General of Police, 
Economic Offences Wing, Chennai, letter 
Rc.No.C1/EOW/6343-2/2022, dated 06.10.2022 and 
06.01.2023. 
Order: No. 643, Home (Police-XIX), dated 
7th December 2023. 

WHEREAS, complaints have been received from 


a number of depositors that M/s. Sri Kandhan Nagar, Patlur 
Nallroad, Anthiyur, Erode Distirct, a financial establishment, 
has defaulted the return of deposits made by the depositors; 


AND WHEREAS, the Government is satisfied that the 
said financial establishment is not likely to return the deposits 
to the depositors and hence, the Government has to protect 
the interests of such depositors; 


AND WHEREAS, the said financial establishment is an 
unregistered one and the occurrence of the business was 
held from 25.07.2012 to 27.05.2016; 


AND WHEREAS, the immovable properities proposed 
for ad-interim attachment were purchased prior to the 
commencement of the business; 


AND WHEREAS, Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), Act 1997, among 
others, provides that if it transpires that money or other 
property alleged to have been procured either in the name 
of the Financial Establishment or in the name of any 
other person from and out of the deposits collected by 
the Financial Establishment is not available for attachment, 
such other property of the said Financial Establishment or 
the promoter, partner, director, manager or member of the 
said Financial Establishment can be ad-interimly attached by 
the Government and transfer the control over the property 
to the Competent Authority; 


Jan. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 13 


NOW, THEREFORE, in exercise of the powers conferred 
by the said Section 3 of the Tamil Nadu Protection of 
Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the immovable properties of Thiru. Muthusamy, 
S/o. Rangasamy. L.52, Ottamethai, Pallipalayam, Namakkal 
District, Partner of the defaulted financial establishment, 
namely, M/s. Sri Kandhan Nagar, Anthiyur, Erode District 
as specified in the Schedule to this order and transfers 
the control over the said immovable properties to the 
Competent Authority, namely, the Competent Authority and 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Erode District is requested to pursue further 
action in accordance with the procedure laid down 
in sub-sections (3) and (4) of Section 4 of the 
said Act and also the formalities prescribed in the 
Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court for 
the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997, Coimbatore 
is requested to render necessary assistance to the 
Competent Authority and District Revenue Officer, Erode 
District in filing the application before the Special Court 
constituted under the said Act. 

(By Order of the Governor) 


THE SCHEDULE 


District Revenue Officer, Erode District appointed under 
Details of immovable properties 
Nature of the 


the said Act; 
property with Value Net Value 


Location and description 
of the property 


Name and address of 
the owner of the property 


Pallipalayam, Agraharam | 500 sq.ft. Plot Guideline Value | Rs.14,33,121/- 


SI. 
No. வனா (Rs.) (Rs.) 


2 Muthusamy (A3), 
S/o. Rangasamy, 
L.52, Ariyakattar Street, 
Ottamethai, Pallipalayam, 
Agraharam Village, 
Kumarapalayam Taluk, 
Namakkal District. 


Less the outstanding loan due Rs.27,56,000/- with the Union Bank, Pallipalayam Branch, Namakkal | Rs.39,11,174/- 
District from the Net value (S.L.Nos. 1+2) 


3. Muthusamy (A3), 
S/o. Rangasamy, 
L.52, Ariyakattar Street, 
Ottamethai, Pallipalayam, 
Agraharam Village, 
Kumarapalayam Taluk, 
Namakkal District. 


45,50 2257 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Muthusamy (A3), 

S/o. Rangasamy, 

L.52, Ariyakattar Street, 
Ottamethai, Pallipalayam, 
Agraharam Village, 
Kumarapalayam Taluk, 
Namakkal District. 


Village, Kumarapalayam 
Taluk, Namakkal District 


Survey No. 296/2A1 
Patta No. 9148 


Document 
No.660/2010, 

Dated 25.02.2010 
Pallipalayam 
Sub-Registration Office 


Pallipalayam, Agraharam 
Village, Kumarapalayam 
Taluk, Namakkal District 


Survey No. 184/3 
Patta No. 1121 


Document 
No.1043/2005, 

Dated 15.06.2015 
Pallipalayam 
Sub-Registration Office 


Pallipalayam, Agraharam 
Village, Kumarapalayam 
Taluk, Namakkal District 


Survey No. 211/21 
Patta No. 1120 


Document 
No.2673/2010, 

Dated 02.09.2010 
Pallipalayam 
Sub-Registration Office 


with House 
(3 storied 
Building of 
123.71 sq.m) 


1559 3/4 sq.ft. 
Plot with House 
(4 storied 

Building in total 
of 407.52 sq.m) 


970 Sq.ft. 

Plot with House 
Building in 
61.50 sq.m) 


of the Plot : 
Rs.2,01,000/- 


Value of the 
Building : 
Rs.12,32,121/- 


Guideline Value 
of the Plot : 
Rs.5,22,516/- 


Rs.52,34,053/- 


Value of the 
Building: 
Rs.47,11,537/- 


Guideline Value 
of the Plot : 
Rs.3,24,950/- 


Rs.6,39,051/- 


Value of the 
Building: 
Rs.3,14,101/- 


14 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


Constitution of Additional District Court/Sub Courts as 
Motor Accident Claims Tribunals and appointment of 
the Presiding Officers of the said Courts as Members of 
the Motor Accident Claim Tribunals to deal with MCOP 
cases under the Motor Vehicles Act. 


[G.O. Ms. No. 687, Home (Transport-lV), 18th December 2023, 
மார்கழி 2, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-202:4.] 


No. ॥(2)//0/31/2024.- ற exercise of the powers 
conferred by sub-section (1) of the Section 165 of the Motor 
Vehicles Act, 1988 (Central Act 59 of 1988), the Governor of 
Tamil Nadu hereby constitutes the Courts specified in column 
(3) of the Table below as Motor Accidents Claims Tribunals 
for the area specified in the corresponding entry in column (2) 
thereof:- 


THE TABLE 
SI.No. Area Name of the Court 

(1) (2) (3) 

1 Tiruchengode Additional District Court, 
Tiruchengode, Namakkal 
District. 

2 Polur Sub-Court, Plour, 
Tiruvannamalai District. 

3 Ambattur Sub-Court, Ambattur, 
Tiruvallur District. 


4 Pappireddipatti Sub-Court, Pappireddipatti, 
Dharmapuri District. 

5 Musiri Sub-Court, Musiri, 
Tiruchirapalli District. 


Thiruthuraipoondi | Sub-Court, 
Thiruthuraipoondi, 
Tiruvarur District. 


7 Thirumayam Sub-Court, Thirumayam, 
Pudukottai District. 
NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 687, Home (Transport-lV), 18th December 2023, 
மார்கழி 2, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-202:4.] 

No.  II(2)/HO/32/2024.—In_ exercise of the powers 
conferred by sub-section (2) of the Section 165 of the Motor 
Vehicles Act, 1988 (Central Act 59 of 1988), the Governor of 
Tamil Nadu hereby appoints the Judges specified in column 
(2) of the Table below as Members of the correcponding Motor 
Accidents Claims Tribunal specified in column (3) thereof:- 

THE TABLE 


SI.No. Motor Accident Claims 
Judges : 
(2) Tribunal 
(1) (3) 
1 Additional District Judge, | Additional District 
Tiruchengode, Namakkal | Court, Tiruchengode. 
District. 


2 Sub - Judge, Polur, Sub-Court, Polur. 
Tiruvannamalai District. 

3 Sub - Judge, Ambattur, Sub-Court, 
Tiruvallur District. Ambattur 


4 Sub - Judge, 
Pappireddipatti, 
Dharmapuri District. 
Sub-Judge, Musiri, 


Sub - Court, 
Pappireddipatti. 
Sub-Court, Musiri, 


Sub-Court, 
Thiruthuraipoondi. 


Tiruchirapalli District 


Thiruthuraipoondi, 
Tiruvarur District. 


7 Sub - Judge, Sub - Court, 
Pudukottai District. Thirumayam. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


ன Sub - Judge, 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudications. 


கேட்டர்பில்லர்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌. 


அரசானை (ig) சனம்‌ 667, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (32)த்‌ துறை, 15 டீசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦. II(2)/LWSD/33/2024.—@\55 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, கேட்டர்பில்லர்‌ இந்தியா 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ கேட்டர்பில்லர்‌ இந்தியா 
தொழிலாளர்கள்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
இணைப்பிற்‌ கண்டவாறு கோரிக்கை எண்கள்‌ 4, 5, 6a, 6b, 7, 8, 
9, 10, 11, 14, 16a, 160, 17a, 1710, 18a, 180, 18௦, 186, 18f, 18), 18k, 
19, 20, 21, 24, 25, 26, 27a மற்றும்‌ 270 ஆகியவற்றை 
(இருபத்தொன்பது கோரிக்கைகள்‌ மட்டும்‌) சென்னை, 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தகராறு சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(23) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌. 4 


மொத்த ஊதிய உயர்வு தொகையை 3 ஆண்டுகளுக்கு பிரித்து 
வழங்காமல்‌ முதல்‌ ஆண்டிலிருந்தே 100% ஊதிய உயர்வாகவும்‌, 
CTC-# வழங்கப்படாமல்‌ Take Home 5விரு-ஆகவும்‌ வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 5 


தற்போது உள்ள 12 கிரேடு முறையை ரத்து செய்து சர்வீஸ்‌ 
அடிப்படையில்‌ தொழிற்சங்கம்‌ கோரியவாறு 5 கிரேடுகளாக மாற்றம்‌ 
செய்தும்‌ அடிப்படை ஊதியம்‌ வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


Jan. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 15 


தொழிற்சங்கம்‌ குறிப்பிடும்‌ 
பணிப்பு காலம்‌ 


புதியதாக பணிநிரந்தரம்‌ 
செய்யப்படும்‌ 
தொழிலாளர்கள்‌ 

5 ஆண்டுகளுக்கு 
மேல்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்கள்‌ 


ரூ.50,000/- 
ரூ.62,000/- 
10 ஆண்டுகளுக்கு SA, 


மேல்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்கள்‌ 


ரூ.74,000/- 
ரூ.86,000/- 
ரூ.98,000/- 


தற்போது வழங்கப்பட்டு வரும்‌ நிலையான அகவிலைப்படி ரத்து 
செய்யப்பட வேண்டும்‌ என்றும்‌, மேற்படி தொகையான ரூ.8,400/- ஐ 
5850-ல்‌ சேர்க்க வேண்டுமென கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


15 ஆண்டுகளுக்கு 
மேல்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்கள்‌ 


20 ஆண்டுகளுக்கு 
மேல்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்கள்‌ 


கோரிக்கை எண்‌.6--9. 


கோரிக்கை எண்‌.6--0. 


அக்டோபர்‌ 2022 ஆம்‌ ஆண்டின்‌ மொத்த புள்ளியான 38,672 
என்பதில்‌ 04.11.2019 தேதியிட்ட ஒப்பந்தம்‌ வரை சமநிலைப்படுத்தப்பட்ட 
மொத்த புள்ளிகளான 30,460 கழித்து மீதம்‌ உள்ள கணக்கீட்டின்படி 
8212 புள்ளிகளுக்கு, புள்ளி ஒன்றிற்கு ரூ.3/- வீதம்‌ கணக்கிடப்பட்டு 
மாறுகின்ற பஞ்சப்படியாக ரூ.24,636/- வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.7. 


புதியதாக பணிமுூப்பு அடிப்படையில்‌ தொழிற்சங்கம்‌ 
கோரியுள்ளவாறு 5 கிரேடுகளை மாற்றி கிரேடு.1-க்கு ரூ.50,000/-, 
கிரேடு.2-க்கு ரூ.62000/-, கிரேடு.3-க்கு ரூ.74,000/-, 


கிரேடு.4-க்கு ரூ.86,000/- மற்றும்‌ கிரேடு.5-க்கு ரூ.98,000/-, 
என்ற அடிப்படை ஊதியத்தில்‌ ஆண்டுதோறும்‌ 10% உயர்த்தி 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.8. 


தொழிலாளர்களின்‌ நியமன தேதியை அடிப்படையாக கொண்டு 
சர்வீஸ்‌ வெயிட்டேஜ்‌ தொகை கணக்கிடப்பட்டு அனைத்து 
தொழிலாளர்களுக்கும்‌ வழங்கப்ப வேண்டும்‌ என்பதோடு, 
பணிக்காலத்தை நிறைவு செய்த ஒவ்வொரு ஆண்டுக்கும்‌ ரூ.75/- 
என கணக்கிட்டு மாத ஊதியத்துடன்‌ வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.9. 


தற்போது வீட்டு வாடகை படியாக மாதம்‌ 
ரூபாய்‌.8 ஆயிரம்‌ முதல்‌ 10 ஆயிரம்‌ வரை ஏற்றத்தாழ்வாக 
வழங்கப்பட்டு வருகிறது என்றும்‌, அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ 
சமமாக மாதம்‌ ரூ.15,000/- வீட்டு வாடகைக்படியாக 
வழங்கப்படவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.10. 

சலவைப்படியாக வழங்கப்பட்டு வரும்‌ மாதம்‌ ரூ.2000/-த்துடன்‌ 
மேலும்‌ ரூ.1000/- உயர்த்தி சலவைப்படியாக மாதம்‌ ரூ.3000/- 
வழங்கப்பட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.11. 

செய்தித்தாள்‌ படி மாதம்‌ ரூ.500/- என்பதை இனி மாதம்‌ 
ரூ.750/- ஆக உயர்த்தி வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.14. 

பண்டிகை முன்பண தொகை ரூ.12,000/- என்பதை இனி 
ரூ.25,000/- ஆக உயர்த்தி வழங்க வேண்டும்‌ என்ற மனுதாரர்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.16--9. 

தற்போது பெற்று வரும்‌ இரண்டாம்‌ ஷிப்ட்‌ அலவன்ஸ்‌ தொகையை 
இரண்டாம்‌ ஷிப்ட்‌ ஒன்றிற்கு ரூ.35/- லிருந்து ரூ.75/- ஆக 
உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.16-0. 

தற்போது பெற்று வரும்‌ இரவு ஷிப்ட்‌ அலவன்ஸ்‌ தொகையை 
இரவு ஷிப்ட்‌ ஒன்றிற்கு ரூ.50/- லிருந்து ரூ.150/- ஆக உயர்த்தி 
வழங்க வேண்டும்‌ என்ற மனுதாரர்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.17-௦. 


தற்போது ஆண்டுக்கு ஒருமுறை (MH & U மற்றும்‌ BCP) நிரந்தர 
தொழிலாளர்களுக்கு டிசம்பர்‌ மாதத்தில்‌ மூன்று செட்‌ தைத்த 
சீருடை மற்றும்‌ ஒரு ஒவர்கோட்‌ வழகப்பட்டு வருகிறது என்றும்‌, 
இதை இனி நான்கு செட்‌ சீருடை துணியாக தைக்கப்படாமல்‌ 
வழங்கப்படவேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌ அத்துடன்‌ தற்போது 
வழங்கப்பட்டு வரும்‌ ஒவர்கோட்‌ தொடர்ந்து வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.17-0. 

MH & U மற்றும்‌ BCP நிரந்தர தொழிலாளர்களுக்கு மூன்று 
செட்‌ சீருடைக்கு தையல்படியாக ரூ.1500/- என்று ஏற்கனவே 
வழங்கப்பட்டுள்ள நிலையில்‌ இனி நான்கு செட்‌ சீருடைக்கு தையல்‌ 
படியாக செட்‌ ஒன்றுக்கு ரூ.1000/- என்று நான்கு செட்‌ சீருடைக்கு 
ரூ.4000/- வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.18-9, b & ௦. 


கோரிக்கை 
சாண்‌ 


பொருட்களின்‌ 


150கிராம்‌ 
6 எண்ணிக்கை) 


(2 பாக்கெட்‌) 


150 கிராம்‌ 
(2 பாக்கெட்‌) 


16 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 

மேலே குறிப்பிட்டுள்ளவாறு தொழிலாளர்‌ நலன்‌ சார்ந்த பொருட்கள்‌ கோரிக்கை எண்‌.25. 
வழங்கக்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தொழிலாளர்கள்‌ மற்றும்‌ அவரது குடும்ப உறுப்பினர்கள்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. வெளிநோயாளியாக (OP) மருத்துவம்‌ பார்த்து அதற்கான ரசீதுகளை 
கோரிக்கை எண்‌.18-௦. நிர்வாகத்திடம்‌ சமர்ப்பித்து மருத்துவ செலவினங்களுக்கான 
திரும்ப பெரும்‌ தொகையை  ரூ.25,000/-மாக உயர்த்தி 


தொழிலாளர்‌ நலப்படியாக நிர்வாகத்தின்‌ பங்களிப்பாக ரூ.300/- 
மற்றும்‌ தொழிலாளர்‌ பங்களிப்பாக ரூ.20/- சேர்த்து மொத்தம்‌ 
ரூ.320/- என்று ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில்‌ இனி 
தொழிலாளர்‌ நலப்படியாக நிர்வாகத்தின்‌ பங்களிப்பாக ரூ.500/- 
மற்றும்‌ தொழிலாளர்கள்‌ பங்களிப்பாக ரூ.50/- சேர்த்து மொத்தம்‌ 
ரூ.550/- வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.18-1, 


அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ மாதாந்திர மருத்துவபடியாக 
மாதம்‌ ரூ.3000/- சமமாக வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.18-_. 


வருடத்திற்கு ஒருமுறை நல்ல தரமான ஐந்து பெரிய டர்கி டவல்‌ 
மற்றும்‌ மாதத்திற்கு இரண்டு வெல்டர்‌ கைத்துண்டு வழங்கப்பட 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.18-1. 


இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மீண்டும்‌ மழைக்கோட்‌ 
வழங்கப்பட வேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌, இது மழைக்காலங்களில்‌ 
பயன்படும்‌ வகையில்‌ ஏப்ரல்‌ மாதத்தில்‌ வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.19. 


மருத்துவ பயன்களுக்கான ஆண்டு பாலிசி தொகை ரூ.2,00,000/- 
லிருந்து ரூ.5,00,000/. ஆக உயர்த்த வேண்டும்‌ என்றும்‌, இதற்கான 
பிரீமியம்‌ தொகையை நிர்வாகம்‌ தற்போது செலுத்தி வருவதை 
போன்று தொடர்ந்து செலுத்தி வர வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.20. 


பணியில்‌ இருக்கும்‌ தொழிலாளியின்‌ குடும்ப உறுப்பினர்‌ மரணம்‌ 
அடைந்தால்‌ அவரது ஈமச்சடங்கு செலவுக்காக வழங்கப்படும்‌ 
தொகை ரூ.15,000/- என்பதை இனி ரூ.25,000/- மாக உயர்த்தி 
வழங்க வேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌ சிறப்பு விடுப்பாக இரண்டு 
நாட்கள்‌ ஊதியத்துடன்‌ கூடிய விடுப்பும்‌ வழங்கப்பட வேண்டும்‌ 
என்றும்‌, இது அவரது சொந்த விடுப்பாக இருக்கக்கூடாது என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.21. 


தீபாவளி, பொங்கலுக்கு ஒரு கிலோ இனிப்பு மற்றும்‌ அரை கிலோ 

காரம்‌ மற்றும்‌ ஆயுத பூஜைக்கு அரை கிலோ ஆப்பிள்‌, 
அரை கிலோ சாத்துக்குடி, பொரிகடலை மற்றும்‌ ரூ.5,000/- 
மதிப்புடைய கிப்ட்‌ வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.24. 


தற்போது போக்குவரத்து வசதி செய்து தரப்படாத 
வழித்தடங்களான  தொழிற்சாலையிலிருந்து திருவாலாங்காடு, 
அரக்கோணம்‌, சோளிங்கர்‌ வழியாக வேலூர்‌ வரை, 


தொழிற்சாலையிலிருந்து கனகமாச்சத்திரம்‌ வழியாக RK. பேட்டை 
வரை மற்றும்‌ தொழிற்சாலையிலிருந்து திருப்பெரும்புதூர்‌ வழியாக 
தாம்பரம்‌ வரை தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து வசதி 
ஏற்படுத்தி தரவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


வழங்கவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.26. 

22.09.2016 தேதியிட்ட ஊதிய ஒப்பந்தத்தில்‌ சரத்து 22-ல்‌ 
ஒப்புப்கொள்ளப்பட்டு நடைமுறையில்‌ இருந்து வரும்‌ வாராந்திர 
ஷிப்ட்‌ மற்றும்‌ ஷிப்ட்‌ நேரங்களில்‌ இருந்தால்‌ நிர்வாகம்‌ 
தொழிற்சங்கத்துடன்‌ கலந்து பேசி முடிவு எடுக்கும்‌ என்ற 
நிலைப்பாட்டை தொடர வேண்டும்‌ என்றும்‌, தன்னிச்சையாக 
தொழிலாளர்களின்‌ பணி நிலைமைகளில்‌ எவ்வித மாற்றமும்‌ 
செய்யக்கூடாது என்ற மனுதாரர்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.27-9. 

22.09.2016 தேதியிட்ட ஊதிய ஒப்பந்தம்‌ சரத்து 12-ல்‌ 
ஒப்புப்கொள்ளப்பட்டு தற்போது நடைமுறையில்‌ இருந்து வரும்‌ 
பணியில்‌ இருக்கும்‌ பொழுது இறந்த தொழிலாளியின்‌ சட்டப்பூர்வ 
வாரிசுக்கு வழங்கப்பட்டு வரும்‌ ரூ.2,00,000/- என்பதை இனி 
ரூ.5,00,000/- மாக உயர்த்தி வழங்க வேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌ 
அந்த தொகையில்‌ EDLF (Employee Deposit Linked Insurance 
Fund)-&@6 செலுத்தப்பட்டு வரும்‌ ரூ.1,00,000/- என்பதை இனி 
ரூ.2,00,000/- ஆகவும்‌, GSLI (Group Saving Linked Insurance 
5009-ல்‌ செலுத்தப்பட்டு வரும்‌ ரூ.50,000/- த்தை இனி 
ரூ.1,00,000/- ஆகவும்‌, இறப்பு நிவாரண தொகைக்கான தொகை 
ரூ.50,000/-இனி ரூ.2,00,000/- ஆகவும்‌ உயர்த்தி வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.27--0. 

2012-க்கு பிறகு பணி நிரந்தரம்‌ செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு 
தற்போது GSL! காப்பீடு திட்டத்திற்கு பிடித்தம்‌ செய்யப்பட்டு வரும்‌ 
தொகையான ரூ.25/- என்பதை மாற்றி இனி அனைத்து நிரந்தர 
தொழிலாளர்களுக்கும்‌ சமமாக ரூ.50/- பிடித்தம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


காக்னிசன்ட்‌ டெக்னாலஜி சொல்யூசன்ஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை. 


அரசாணை (ig) என்‌ 671, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 15 டிசம்பர்‌ 2023, கார்த்திகை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. 11(2)/LWSD/34/2024.—@)\b5 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக சென்னை, காக்னிசன்ட்‌ 
டெக்னாலஜி சொல்யூசன்ஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ சென்னை, கணினி தொழிலாளர்களுக்கான ஆல்‌ 
இந்திய ௬ரோரம்‌ (AIFITE) சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை, 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


Jan. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE Az 


எழுவினா 
திரு. பாபு காளிமுத்து என்பவரின்‌ வேலைநீக்கம்‌ தொழிலாளர்‌ 
விரோத போக்கு என தெரிவித்து தொழிற்தகராறுகள்‌ சட்டம்‌, பிரிவு 
31-ன்‌ கீழ்‌ தண்டனை வழங்கக்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கை நியாயம்தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 


சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication. 


காட்டேரி மற்றும்‌ சட்டன்‌ எஸ்டேட்‌, சேலாஸ்‌, குன்னூர்‌. 

டஅரசாளைர (ig) எம்‌ 693, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫.2 துறை, 19 pet 2023, 

மார்கழி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2024./ 


No. II(2)/LWSD/35/2024.—am_GLifl மற்றும்‌ சட்டன்‌ எஸ்டேட்‌, 
சேலாஸ்‌, குன்னூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பந்தலூர்‌, 
தி பிளாண்டேசன்‌ ஒர்க்கர்ஸ்‌ யூனியன்‌ காங்கிரஸ்‌ (145 
தொழிற்சங்க உறுப்பினர்‌ திருமதி. மாரியம்மாள்‌, மேற்பார்வையாளர்‌ 
என்பவருக்கும்‌ இடையே தொழிற்தாவா எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; இத்தகராறை எழுவினாவுடன்‌ உதகமண்டலம்‌, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 


10(1)(c) பிரிவிலும்‌, 10(0(60) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ உதகமண்டலம்‌, தொழிலாளர்‌ 


நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


மனுதாரர்‌ திருமதி. மாரியம்மாள்‌, மேற்பார்வையாளரை பணியிட 
மாறுதல்‌ செய்த நிர்வாகத்தின்‌ 25.06.2022 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்து, மீண்டும்‌ முத்துநாடு பிரிவில்‌ மேற்பார்வையாளராக 
பணியில்‌ அமர்த்தி, 25.06.2022 முதல்‌ பணித்தொடர்ச்சியுடன்‌ 
பின்சம்பளம்‌ மற்றும்‌ இதர பணப்பயன்கள்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
உதகமண்டலம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

பி & சி மில்‌, சென்னை. 


[அரசானை (ig) stor 697, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (அறித்‌ துறை, 20 டீசும்பர்‌ 2023, 
மார்கழி 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அஆண்டு-2024./ 

11௦. 11(2)/ப//50/39/2024.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சென்னை பி & சி மில்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ சென்னை பெருநகர ஜனநாயக தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கை எண்‌.8-ஐ 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)6) பிரிவிலும்‌, 100() பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ சென்னை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
கோரிக்கை எண்‌.8 குடியிருப்பு மனை 


"பல தொழிலாளர்களுக்கு நிர்வாகம்‌ குடியிருப்பு மனை 
வழங்கியுள்ளதாகவும்‌ 28.05.2008-க்கு பின்னும்‌ பணியில்‌ தொடரும்‌ 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ 1000 சதுர அடியில்‌ வீட்டு 
மனையும்‌, வீடு கட்ட வட்டியில்லா கடனாக ரூ.3 லட்சம்‌ அளிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ ஏற்கெனவே தொழிலாளர்‌ குடியிருப்பு இருந்த 
பெரம்பூர்‌ பேரக்ஸ்‌ லேனிலேயே அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
அதுவரை காலியாக உள்ள குடியிருப்பில்‌ வசித்து வர அனுமதிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌". 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை) லிமிடெட்‌, 
கோவை. 


[அரசானை (ig) எனம 699, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (gS துறை, 20 டிசம்பர்‌ 2023, 
மார்கழி 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 

No. II(2)/LWSD/37/2024.— super) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோவை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, 
கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1)(c) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 
தொழிற்சங்க உறுப்பினரான திரு. B. சண்முகன்‌, இளநிலை 
தொழில்‌ வினைஞருக்கு, (ப்‌.எண்‌.சி24149) 08.12.2018-ம்‌ தேதி 
வழங்க வேண்டிய முதலாம்‌ ஆய்வு பலனை 01.05.2019-ம்‌ தேதி 
வழங்கியுள்ளதால்‌, காலதாமதமாக வழங்கிய காலத்திற்குண்டான 
ஆய்வு பலனையும்‌, அதற்கான வட்டியையும்‌ மற்றும்‌, 01.08.2019-ம்‌ 


நாள்‌ வழங்க வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வும்‌ மற்றும்‌ 
அதற்குண்டான சேர்த்து 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 


வட்டியும்‌ வழங்க வேண்டுமென்ற 


உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


18 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2,8) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 


தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (கோவை கோட்டம்‌ 
கோவை. 


அரசானை (ig) என்‌ 700, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 20 weit 2023, 
மார்கழி 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. |(2)///50/382024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ பாதுகாப்பு தொழிற்சங்கம்‌, 
கோயம்புத்தூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1)(d) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினர்‌ திரு. 1. மகேந்திரன்‌, ஒட்டுநருக்கு 
(ப.எண்‌.சி28225) நிர்வாகம்‌ எவ்வித உள்ளக விசாரணையுமின்றி 
வருடாந்திர ஊதிய உயர்வை 6 மாத காலத்திற்கு பின்‌ 
தொடர்ச்சியின்றி தள்ளி வைப்பதாக வழங்கப்பட்ட 07.07.2020 
நாளிட்ட உத்தரவை ரத்து செய்தும்‌, அதனால்‌ இழந்த பணபலன்‌ 
மற்றும்‌ இதர பலன்களை பெற்றுத்‌ தர வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மஅரசாணைர (ig) என்‌ 701, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 20 டிசம்பர்‌ 2023, 
மார்கழி 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. |(2)/4//50/39/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோவை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, 
கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(0(6) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. 5. பிரகாஷ்‌, ஒட்டுநருக்கு 
(ப.எண்‌.சி24923) நிர்வாகம்‌ பிறப்பித்த 22.05.2020 தேதியிட்ட 
உத்தரவு மூலம்‌ வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு 
வருடங்களுக்கு பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்ததை 
முழுமையாக நீக்கறவு செய்து அதன்‌ மூலம்‌ மனுதாரருக்கு வழங்க 
வேண்டிய ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும்‌ என்றும்‌, மற்றும்‌ 
ஏற்கனவே தற்காலிக வேலை நீக்கத்தில்‌ இருந்த 04.01.2018 முதல்‌ 
02.02.2018 வரையிலான 30 நாட்களை மனுதாரரின்‌ விடுப்பு 
கணக்கில்‌ திரும்ப வழங்க வேண்டும்‌ என்றும்‌ அவருக்கு வழங்க 
வேண்டிய அனைத்துப்‌ பலன்களையும்‌ பெற்று வழங்க வேண்டுமென 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


PMP டெக்ஸ்டைல்ஸ்‌ ஸ்பின்னிங்‌ மில்ஸ்‌ லிமிடெட்‌. 
டஅரசாணைர (ig) எம்‌ 702, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (igs துறை, 20 டிசம்பர்‌ 2023, மார்கழி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024.] 


No. II(2)/LWSD/40/2024.—s Loy) மாவட்டம்‌ PIMP டெக்ஸ்டைல்ஸ்‌ 
ஸ்பின்னிங்‌ மில்ஸ்‌ லிமிடெட்‌, என்ற நிர்வாகத்திற்கும்‌, தருமபுரி 
டிஸ்ட்ரிக்ட்‌ டெக்ஸ்டைல்ஸ்‌ மில்‌ ஒர்க்கர்ஸ்‌ யூனியன்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ 
ஒசூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ X1IV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ ஒசூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


2021-2022-ஆம்‌ ஆண்டிற்கான போனஸ்‌ தொகையாக 
20 சதவீதமும்‌, ஊக்கத்‌ தொகையாக 15 சதவீதமும்‌ ஆக மொத்தம்‌ 
35 சதவீதம்‌ தொகையை தொழிற்சாலையில்‌ பணிபுரியும்‌ அனைத்து 
தொழிலாளர்களுக்கும்‌ வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு ஒசூர்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


